GOVERNMENT OF TAMIL NADU 

2015 


[Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ Price : Rs. 5 .60 Paise . 


TAMI 


RNME 


R 


ELT 


F 


ILL 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


ia 


ES 


TRUTH 


ALONE TE 


RIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No . 18 ] 


CHENNAI, WEDNESDAY, MAY 6 , 2015 
Chithirai 23 , Manmadha , Thiruvalluvar Aandu - 2046 


Part 11 - Section 1 
Notifications or Orders of specific character or of particular interest to the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


REVENUE DEPARTMENT 
Tamil Nadu Land Reforms Act : 
Modification to Notification 
ஆட்சி எல்லை - நாமக்கல் மாவட்டம் - நாமக்கல் வட்டத்தைப் பிரித்து புதிய 

சேந்தமங்கலம் வட்டம் உருவாக்குதல் 


116 - 117 


118 - 127 


DTP - 11 - 1 ( 18 ) — 1 


[ 115 ] 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


116 


REVENUE DEPARTMENT 


NOTIFICATIONS UNDER THE LAND REFORMS ACT 

Holdings of Thiru S . Vasudevan 

Modification to Notification . 
[G .O . Ms. No. 162, Revenue [LR .1( 1)], 10th April 2015.] 


No. II( 1 )/REV / 12 /2015 . 

In exercise of the powers conferred by Section 18 - B of the Tamil Nadu Land Reforms ( Fixation of Ceiling on Land ) Act, 1961 (Tamil Nadu Act 58 of 1961), 
the Governor of Tamil Nadu hereby makes the following modification to the Revenue Department Notification No . II( 1)REV / 915 /75 , published at page 2 of 
Supplement to Part 11 - Section 1 of the Tamil Nadu Government Gazette , dated the 26th November 1975 . 


MODIFICATION . 


In the said Notification , for the Schedule , the following Schedule shall be substituted , namely : 


THE SCHEDULE . 


Remarks 


Nameandaddressof theholderofthesurplus lands 


SerialNumber 


SurveyNumber 


TAMILNADUGOVERNMENTGAZETTE 


sGovernmentorInam 


Detailsofbuildings (Kutchaorpucca) masonrywells(inuse ornotinuse) 
tubewellsonuse 


personsNamesandaddresses interestedintheland andthenatureofsuch 

other interestof 


Rate of 
Assessment 
per acre 


Numberoftrees, fruittreesortimber oryoungones 


NatureoftheInterest Ēheldbytheperson 

specifiedincolumn(2) 


Assessment 


© 
Wet 
or 
Dry 


District 


ÔTaluk 

VillageÛ 


Boundaries 


Extent 


I 


ſ 


C 


(11) 


. 


Ô 


w 


( 16 ) 


Nil 


ogAWN- 


Nil 


(9) 

A c 
Dry 5 00 
Dry 3 57 
Dry 8 52 
Dry 9 0 
Dry 7 08 
Dry 0 11 


AsOwner 


Nil 


ThiruS.Vasudevan, sonofSrinivasa Iyengar 


(10) 
Rs. P . 
155 
1 11 
2 64 
2 70 
2 19 
006 


606 /1 
607 / 1 
600 /2 
601 
602 
603 /2 


Tiruchirappalli 


MarudhurSouth 


Govenment 
Government 
Government 
Government 
Government 
Government 


KulithalaiTaluk 


[Part 


0 


1—Sec.1 


Nameandaddressof theholderofthesurplus lands 


SerialNumber 


GovernmentorInam 


SurveyNumber 


Detailsofbuildings (Kutchaorpucca) masonrywells(inuse ornotinuse) tubewellsonuse 


NatureoftheInterest heldbytheperson specifiedincolumn(2) 


May6,2015] 


personsNamesandaddresses interestedintheland andthenatureofsuchofother interest 


Numberoftrees, fruittreesortimber oryoungones 


ŏAssessment 


Do 
Wet 
or 
Dry 


District 


of IRemarksRate 

Assessmentperacre 


Taluk Village 


Boundaries 


Extent 


I 


(3) (4) (5) 


I 


© 


(6 ) 


(7) 


( 12 ) 


I 


( 1 ) 


( 13 ) 


ööìãããģoov 


ThiruS.Vasudevan, sonofSrinivasa Iyengar 


KarurDistrict 


KulithalaiTaluk 


MarudhurSouth 


539/ 1B 
540 / 1 
597 / 1 
597 /4 
599 /-1J 
599/2A 
415 /2D 
415 /3A3 
580 /4 
580 /6 
413 / 3 
418 /2A 

579 


Govenment 
Government 
Government 
Government 
Government 
Government 
Government 
Government 
Government 
Government 
Government 
Government 
Government 


Dry 
Dry 
Dry 
Dry 
Dry 
Dry 
Dry 
Dry 
Dry 


A c Rs. P. 
1 26 0 39 
7 10 2 20 
2 11 
1 02 0 
0 05 0 
1 84 0 
0 26 0 
1 56 0 48 
0 20 0 06 
091 
4 491 39 
1 57 0 49 
4 75 1 47 
60 41 

Equivalent to 15 106 Standard Acres 


TAMILNADUGOVERNMENTGAZETTE 


Dry 
Dry 
Dry 


(* Note : Lands in Sl. No. 1 to 6 have already been assigned to eligible persons) 


R . VENKATESAN , 
Secretary to Government. 


117 


118 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வருவாய்த் துறை 
தலைமைச் செயலகம் , 2015 மே 6 . 


No II( 1)/ REV / 13/ 2015 . 
[ ஆட்சி எல்லை - நாமக்கல் மாவட்டம் - நாமக்கல் வட்டத்தைப் பிரித்து புதிய சேந்தமங்கலம் 

வட்டம் உருவாக்குதல் - ஆணை வெளியிடப்படுகிறது .) 


கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : 


[ அரசாணை (நிலை) எண் . 178 , வருவாய் ( வ.நி .10த் துறை , நாள் : 20 ஏப்ரல் 2015 .) 
படிக்கவும் : 

1 . அரசாணை (நிலை ) எண் .279, வருவாய்த் துறை , நாள் 9 - 6 - 2003 . 
2 . அரசாணை (2டி ) எண் . 176 , வருவாய்த் துறை , நாள் 15 - 6 - 2012 . 
3 . மாவட்ட ஆட்சித் தலைவர் , நாமக்கல் கடித எண் .ந.க . 25492 /2010/ ஓ .1 நாள் 24 - 7 - 2012 . 
4 . கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் , கடித எண் . பணி649 /9266 /2013, நாள் 01-10 - 2013 மற்றும் 

24 - 12 - 2014 . 


ஆணை எண் 178 , வருவாய் [ வ . நி .1( 10) த் துறை , 20 ஏப்ரல் 2015 . 

மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் , 11 - 08 - 14 அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 110 - இன்கீழ் பின்வரும் 
அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார்கள்: 


" நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள நாமக்கல் வட்டத்தை பிரித்து சேந்தமங்கலத்தில் ஒரு புதிய வட்டம் உருவாக்கப்படும் . 

2 . மேற்கண்ட அறிவிப்பிற்கிணங்க , நாமக்கல் மாவட்ட ஆட்சித் தலைவர் தனதறிக்கையில் தற்போதுள்ள நாமக்கல் வட்டத்தில் 
10 குறுவட்டங்களும் ( கொல்லிமலை நீங்கலாக ) 132 வருவாய் கிராமங்களும் உள்ளன என்றும் , 5 , 00 , 000 - க்கும் அதிகமான மக்கள் தொகை 
உள்ளதால் அரசின் நலத்திட்டங்கள் எளிதாக செயல்படுத்த இயலாத சூழல் உள்ளது என்றும் , அரசின் நலத்திட்டங்களை எளிதாக 
செயல்படுத்தவும் , தகுதியான பயனாளிகளை சென்றடைவதை உறுதிப்படுத்தவும் , நிர்வாக ரீதியான காரணங்களுக்காகவும் புதிய வட்டத்தினை 
ஏற்படுத்துவது அவசியமாக உள்ளது என்றும் தெரிவித்து நாமக்கல் வட்டத்தினைப் பிரித்து புதியதாக சேந்தமங்கலம் வட்டம் 
உருவாக்க பரிந்துரை செய்துள்ளார் . மேலும் நாமக்கல் வட்டப்பிரிவினைக்குப்பின் நாமக்கல் மற்றும் சேந்தமங்கலம் வட்டங்களில் 
உள்ள குறுவட்டங்கள் பின்வருமாறு அமையும் என்றும் தெரிவித்துள்ளார் . 


நாமக்கல் 
1 . செல்லப்பம்பட்டி 
2 . புதுச்சத்திரம் 
3 . மோக ஆர் 
4 . வலையபட்டி 
5 . நாமக்கல் 
6 . நல்லிபாளையம் 
7 . கீரம்பூர் 


சேந்தமங்கலம் 
1 . சேந்தமங்கலம் 
2 . காளப்பநாய்க்கன்பட்டி 
3 . அலங்காநத்தம் 
4 . எருமப்பட்டி 
5 . மேட்டுப்பட்டி 


3 . கூடுதல் தலைமைச் செயலர் / வருவாய் நிருவாக ஆணையர் , பார்வை ஒன்றில் படிக்கப்பட்ட அரசாணையில் நிர்ணயிக்கப்பட்ட 
அனைத்து அளவுகோல்களும் பூர்த்தி செய்வதால் , நாமக்கல் மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையினை ஏற்று , நாமக்கல் வட்டத்தைப் பிரித்து 
புதிய சேந்தமங்கலம் வட்டம் உருவாக்கவும் , நாமக்கல் வட்டத்திற்கு உட்பட்ட நல்லிபாளையம் குறுவட்டத்திலுள்ள 12 கிராமங்களை 
பிரித்து கீரம்பூரைத் தலைமையிடமாகக் கொண்டு கீரம்பூர் என்ற ஒரு புதிய குறுவட்டம் உருவாக்கி நாமக்கல் வட்டத்தில் சேர்க்கவும் , 
நாமக்கல் மாவட்டம் மற்றும் வட்டம் எருமைப்பட்டி உள்வட்டத்தைப் பிரித்து புதிய மேட்டுப்பட்டியைத் தலைமையிடமாகக் கொண்டு மேட்டுப்பட்டி 
என்ற ஒரு புதிய குறுவட்டம் உருவாக்கி சேந்தமங்கலம் வட்டத்தில் சேர்க்கவும் அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளார் . மேலும் , புதியதாக 
உருவாக்கப்படவுள்ள சேந்தமங்கலம் வட்டத்திற்கு 48 பணியிடங்கள் வருவாய்த் துறைக்கும் , 10 பணியிடங்கள் நில அளவைத் துறைக்கும் 
அனுமதிக்குமாறும் , மேலும் தொடரும் செலவினமாக ரூ.1,31 , 72 , 625 / - ம் தொடராச் செலவினமாக ரூ . 20 ,05 ,000/ - ம் அனுமதிக்குமாறும் அரசைக் 
கேட்டுக் கொண்டுள்ளார் . 

4 . மேற்கண்ட சூழ்நிலையில் , கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் மற்றும் நாமக்கல் மாவட்ட 
ஆட்சித்தலைவரின் பரிந்துரைகளை அரசு நன்கு ஆய்வு செய்து கீழ்க்கண்டவாறு ஆணையிடுகிறது : 

1 . நாமக்கல் மாவட்டம் , நாமக்கல் வட்டத்தினைப் பிரித்து புதிய சேந்தமங்கலம் வட்டம் உருவாக்கப்படுகிறது . 

II . நாமக்கல் வட்டத்திற்கு உட்பட்ட நல்லிபாளையம் குறுவட்டத்திலுள்ள 12 கிராமங்களை பிரித்து கீரம்பூரைத் 
தலைமையிடமாகக் கொண்டு கீரம்பூர் என்ற ஒரு புதிய குறுவட்டம் உருவாக்கி நாமக்கல் வட்டத்தில் சேர்க்கப்படுகிறது . 

III . நாமக்கல் மாவட்டம் மற்றும் வட்டம் எருமைப்பட்டி உள்வட்டத்தைப் பிரித்து புதிய மேட்டுப்பட்டியைத் தலைமையிடமாகக் 
கொண்டு மேட்டுப்பட்டி என்ற ஒரு புதிய குறுவட்டம் உருவாக்கி சேந்தமங்கலம் வட்டத்தில் சேர்க்கப்படுகிறது . 


May 6 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


119 


IV . புதியதாக உருவாக்கப்படும் சேந்தமங்கலம் வட்டத்திற்கு கீழ்கண்டவாறு மொத்தம் 53 பணியிடங்களும் , இதில் 
30 பணியிடங்கள் மறுபரவலமர்த்தல் மூலமும் , 23 பணியிடங்கள் புதியதாக உருவாக்கவும் ஒப்புதல் வழங்கப்படுகிறது : 
பொதுப் பிரிவு : 
வ . எண் பணியிடத்தின் பெயர் நாமக்கல் நாமக்கல் மறுபரவலமர்த்த ல் புதியதாக மொத்த 

வட்டத்திலுள்ள வட்டத்தில் மூலம் நிரப்பப்பட தோற்றுவிக்க பணியிடங்கள் 
மொத்த நிறுத்திவைக்க வேண்டிய 

வேண்டிய 
பணியிடங்கள் வேண்டிய பணியிடங்கள் பணியிடங்கள் 

பணியிடங்கள் 


- 


| 


--|| 


* 


I 


* 


ம்ம் 


| 


வட்டாட்சியர் 
தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் 1 
மண்டல துணை வட்டாட்சியர் 
வருவாய் உதவியாளர் 
* 6 மிகைப்பணியிடங்கள் 
வருவாய் ஆய்வாளர் 
இளநிலை உதவியாளர் 
* * 3 மிகைப்பணியிடங்கள் 
தட்டச்சர் 
பதிவறு எழுத்தர் 
ஓட்டுனர் 
அலுவலக உதவியாளர் 
* * * 2 மிகைப்பணியிடங்கள் 
இரவுக் காவலர் 
மசால்சி 
மொத்தம் 

. . 61 


ஃ 


II-N 


|--| 


= 


P 


கII 


--- 


- 


N 


| 


* 6 வருவாய் உதவியாளர் பணியிடங்கள் மிகைப்பணியிடமாக உள்ளன . இந்த 6 மிகைப் பணியிடங்களில் தேர்தல் பிரிவு , வட்ட 

வழங்கல் பிரிவு மற்றும் சிறப்பு திட்ட அமலாக்கம் பிரிவு ஆகிய பிரிவுகளுக்கு தலா 1 பணியிடம் வீதம் மறுபரவலமர்த்தல் மூலம் 
மாற்றம் செய்யப்பட வேண்டும் . மீதமுள்ள 3 மிகைப் பணியிடங்கள் தேவைப்படும் வட்டாட்சியர் அலுவலகங்களுக்கு மாற்றம் 

செய்யப்பட வேண்டும் . 
* * 3 இளநிலை உதவியாளர் பணியிடங்கள் மிகைப்பணியிடமாக உள்ளன . இந்த 3 மிகைப் பணியிடங்களில் சமூக பாதுகாப்புத்திட்டம் , 

நாமக்கல் மற்றும் சேந்தமங்கலம் வட்டங்களுக்கு தலா 1 பணியிடமும் மீதமுள்ள பணியிடம் சேந்தமங்கலம் வட்டம் , வட்ட வழங்கல் 

பிரிவிற்கும் மறுபரவலமர்த்தல் மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
* * * 2 அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் மிகைப்பணியிடமாக உள்ளன . இந்த 2 மிகைப் பணியிடங்களில் , ஒரு பணியிடம் 

சமூக பாதுகாப்புத் திட்ட பிரிவிற்கும் , ஒரு பணியிடம் வட்ட வழங்கல் பிரிவிற்கும் மறுபரவலமர்த்தல் மூலம் மாற்றம் செய்யப்பட 

வேண்டும் . 
சமூகபாதுகாப்புத் திட்டம் : 
1 சிறப்பு வட்டாட்சியர் 

வருவாய் உதவியாளர் 
இளநிலை உதவியாளர் 

( பொதுப் 

( பொதுப் 
பிரிவிலிருந்து பிரிவிலிருந்து 
மறுபரவலமர்த்தல் மறுபரவலமர்த்தல் 
மூலம் நிரப்பப்பட மூலம் நிரப்பப்பட 

வேண்டும் ) . வேண்டும்) . 
தட்டச்சர் 
பதிவுறு எழுத்தர் 
அலுவலக உதவியாளர் 

( பொதுப் 
பிரிவிலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் 
மூலம் நிரப்பப்பட 

வேண்டும் ) . 
ஓட்டுநர் 

மொத்தம் 


||| 


| 


120 - 


120 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வ . எண் 


பணியிடத்தின் பெயர் 


நாமக்கல் 
வட்டத்திலுள்ள வட்டத்தில் 

மொத்த நிறுத்திவைக்க 
பணியிடங்கள் வேண்டிய 

பணியிடங்கள் 


மறுபரவலமர்த்த ல் 
மூலம் நிரப்பப்பட 

வேண்டிய 
பணியிடங்கள் 


புதியதாக மொத்த 
தோற்றுவிக்க பணியிடங்கள் 
வேண்டிய 
பணியிடங்கள் 


தேர்தல் பிரிவு : 

துணை வட்டாட்சியர் 
2 உதவியாளர் 


( பொதுப் 
பிரிவிலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் 
மூலம் நிரப்பப்பட 
வேண்டும் ) 


.... 


2 


மொத்தம் 
வட்ட வழங்கல் பிரிவு : 
1 வட்ட வழங்கல் அலுவலர் 

( துணை வட்டாட்சியர் நிலை ) 
உதவியாளர் 


1 ) 


( பொதுப் 
பிரிவிலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் 
மூலம் நிரப்பப்பட 
வேண்டும் ) 


3 


இளநிலை உதவியாளர் 


( பொதுப் 
பிரிவிலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் 
மூலம் நிரப்பப்பட 
வேண்டும் ) 


4 


தனிவருவாய் ஆய்வாளர் 
(இளநிலை உதவியாளர் நிலை ) 
அலுவலக உதவியாளர் 


5 


( பொதுப் 
பிரிவிலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் 
மூலம் நிரப்பப்பட 
வேண்டும் ) 


மொத்தம் 


சிறப்பு திட்ட அமலாக்கம் : 
1 துணை வட்டாட்சியர் 

உதவியாளர் 


( பொதுப் 
பிரிவிலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் 
மூலம் நிரப்பப்பட 
வேண்டும் ) 


1 


1 


டேட்டா என்ட்ரி இயக்குபவர் 
(Data Entry Operator) 
( தொகுப்பூதியம் மாதம் ஒன்றுக்கு 
ரூ .7500 / - வீதம் ) 

மொத்தம் 


May 6 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


121 


வ . எண் 


பணியிடத்தின் பெயர் 


மொத்த 
பணியிடங்கள் 


நாமக்கல் நாமக்கல் 
வட்டத்திலுள்ள வட்டத்தில் 

மொத்த நிறுத்திவைக்க 
பணியிடங்கள் வேண்டிய 

பணியிடங்கள் 


மறுபரவலமர்த்தல் 
மூலம் நிரப்பப்பட 

வேண்டிய 
பணியிடங்கள் 


புதியதாக 
தோற்றுவிக்க 

வேண்டிய 
பணியிடங்கள் 


நில அளவை பிரிவு : 

மண்டல துணை ஆய்வாளர் 
வட்ட சார் ஆய்வாளர் 


1 


முதுநிலை வரைவாளர் 


குறுவட்ட அளவர் 


புலஉதவியாளர் 


மொத்தம் 


சேந்தமங்கலம் வட்டத்திற்கான மொத்த பணியிடங்கள் 
1 பொதுப்பிரிவு 


61 


2 


சமூகப் பாதுகாப்பு திட்டம் 


தேர்தல் பிரிவு 


வட்ட வழங்கல் பிரிவு 


சிறப்பு திட்ட அமலாக்கம் 


| 


நில அளவை பிரிவு 

மொத்தம் 


14 
90 - 


... 


நாமக்கல் வட்டத்தில் உள்ள மிகைப்பணியிடங்கள் 


எண்ணிக்கை 


பணியிடத்தின் பெயர் 
உதவியாளர் 


மொத்தம் 


( V ) புதியதாக உருவாக்கப்படும் சேந்தமங்கலம் வட்டத்திற்கு ஒரு வருடத்திற்கு ஏற்படும் தொடரும் செலவினம் மற்றும் தொடராச் 

செலவினம் கீழ்கண்டவாறு ஒப்பளிக்கப்படுகிறது . 


( அ ) தொடரும் செலவினம் 


வ . எண் 


விவரம் 


தொகை 


ரூ . 


( 2 ) 


பணியாளர்களின் ஊதியம் மற்றும் படிகள் (திருத்திய ஊதிய விகிதப்படி ) 


48 , 97 , 200 


மின்சார கட்டணம் 


60 , 000 


எரிபொருள் ( டீசல் ) 


1 , 92 , 000 


25 , 500 


தொலைபேசிக் கட்டணம் 
மொத்தம் 


51 , 74 ,700 


122 - 


122 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வ . எண் 


விவரம் 


தொகை 


ரூ . 


( 2 ) 


( ஈ ) பேதவி டேழவிஷச்ச : 


ஈப்பு 
பேக்ஸ் 


11 ,12, 000 
10, 000 
65 ,000 


10 ,000 


ஜெராக்ஸ் (நகல் ) இயந்திரம் பிரிண்டர் 
தீயணைப்பான் 
குளிர்சாதனம் 
கணினி 
பிரிண்டர் 


50, 000 
1 ,00 , 000 


25, 000 


3 ,000 


தொலைபேசி இணைப்பு 
தளவாடங்கள் 
மொத்தம் 


6,00, 000 
19,75 ,000 


( VI ) தொகுப்பூதியத்தில் பணியமர்த்தப்படும் பணியாளர்களுக்கு பணிக்காலம் ஒரு ஆண்டு முடிவதற்கு முன்பாக பணி இடைவெளி 

( Break in service ) கொடுக்கப்படவேண்டும் . 
5 . மேலே பத்தி 4(v)- இல் ஒப்பளிக்கப்பட்ட செலவினங்கள் பின்வரும் கணக்குத் தலைப்பின்கீழ் பற்று வைக்க வேண்டும் . 


( 10) பணியாளர் சம்பளங்கள் 
(i ) வருவாய் பணியிடங்கள் ரூ.1,000/ 

2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு - 1 . திட்டத்தில் சேராதது - AB வட்டப் 
பணியாளரமைப்புகள் - 01 சம்பளங்கள் 

(த . தொ . கு 2053 00 094 AB 0102 ) 
( ii) நில அளவைப் பணியிடங்கள் ரூ .1, 000/ 

2029 - 00 நில வருவாய் - 102 நில அளவை நிலவரி ஏற்பாட்டுப் பணிகள் - 1 . திட்டத்தில் சேராதது AF நில 
அளவை பராமரிப்பு பணி - 01 சம்பளங்கள் 

(த . தொ . கு 2029 00 102 AF 0105 ) 
( iii ) குடிமைப் பொருள் பணியிடங்கள் ரூ.1,000/ 

3456 - 00 நுகர்பொருள் வழங்கல் - 001 நெறிப்படுத்துதலும் நிருவாகமும் - 1 . திட்டத்தில் சேராதது AB மாவட்ட 
பணியாளரமைப்பு - 01 சம்பளங்கள் 
(த . தொ . கு 3456 00 001 AB 0108 ) 


( II ) 2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 - ஏனைய பணியாளரமைப்பு - 1 . திட்டத்தில் சேராதது - AB வட்டப் 

பணியாளரமைப்புகள் 
( அ ) 05 அலுவலகச் செலவுகள் 01 தொலைபேசி கட்டணங்கள் ரூ .29,000 / 

தொடரும் செலவினம் ரூ .25 ,500/ - மற்றும் தொடராச் செலவினம் ரூ . 3,000/ 

(த . தொ . கு 2053 00 094 AB 0513 ) 
( ஆ ) 05 அலுவலகச் செலவுகள் - 03 மின் கட்டணங்கள் ரூ . 60 ,000/ 

(த . தொ . கு 2053 00 094 AB 0531 ) 
(இ ) அறைகலன்க ள் ரூ.6 , 00 , 000 / 

05 அலுவலகச் செலவுகள் 05 அறைகலன் 

(த. தொ. கு 2053 00 094 AB 0559) 
(ஈ ) 19 இயந்திரமும் சாதனமும் 01 வாங்குதல் ரூ.1,35,000/ 

(த . தொ . கு 2053 00 094 AB 1914 ) 


May 6 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


_ 


123 


123 


( உ ) 21 மோட்டார் வண்டிகள் 01 வாங்குதல் ரூ.11,12,000 / 

(த . தொ . கு 2053 00 094 AB 2119 ) 
( ஊ ) 45 பெட்ரோலியம் எண்ணெய் மற்றும் மசகெண்ணெய் ரூ.1,92 ,000 / 

( த . தொ . கு 2053 00 094 AB 4500 ) 
( எ ) 76 கணினியும் துணை பாகங்களும் - 01 வாங்குதல் ரூ.1,25 ,000/ 

(த . தொ .கு 2053 00 094 AB 7614 ) 
6 . மேலே பத்தி 4(v) - இல் ஒப்பளிப்பு வழங்கப்பட்டுள்ள செலவினம் ஒரு புது துணைப்பணி குறித்த செலவினமாகும் 
( New Instrument of Services) . இதற்கு சட்டமன்றப் பேரவையின் ஒப்புதல் பின்னர் பெறப்படும் . சட்ட மன்றப் பேரவையின் 
ஒப்புதலை எதிர்நோக்கி இச்செலவினத்திற்கு தேவைப்படும் நிதி முதலில் எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து ( Contingency Fund ) 
முன்பணமாக ஒப்பளிப்பு செய்யப்படும் . இதற்கான ஆணை நிதித் ( வ . செ . பொது .1 ) துறையிலிருந்து தனியாக வெளியிடப்படும் . 
எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து நடப்பு ஆண்டிற்கு தேவைப்படும் நிதியை முன்பணமாக பெறுவதற்கு உரிய படிவத்தில் , 
இவ்வரசாணையின் நகலுடன் நிதித் ( வ . செ . பொது .1) துறைக்கு விண்ணப்பிக்குமாறு கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் வருவாய் 
நிருவாக ஆணையர் , சென்னை - 5 கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . மேலும் இச்செலவினத்தை 2014 - 2015 துணை மானியக் 
கோரிக்கையில் ( Supplementary Estimate) சேர்க்கும் பொருட்டு உரிய வரைவு செயற்குறிப்பினை தவறாமல் உரிய நேரத்தில் நிதித் 
( வருவாய் ) துறைக்கு அனுப்புமாறு கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 

7 . இவ்வரசாணை இணைப்பில் கண்டுள்ள அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் . இப்புதிய வட்டம் 
20 - 4 - 2015 - ஆம் நாள் முதல் செயல்படும் . 

8 . புதிய சேந்தமங்கலம் வட்டம் உருவாக்குவது குறித்து மேலே பத்தி 4 - இல் தெரிவிக்கப்பட்டுள்ள ஆணையினை செயல்படுத்த 
தக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார் . 

9 . இந்த அரசாணை நிதித்துறையின் அலுவல் சார்பற்ற குறிப்பு எண் . 22587 / மைம் ஆபி/ 2015 , நாள் 20 .04. 2015 - இன் இசைவுடன் 
வெளியிடப்படுகிறது . கூடுதல் நிதியொதுக்க பேரேடு எண் . 54 ( ஐம்பத்து நான்கு) . 


இணைப்பு 

அறிவிக்கை 1 
[ அரசாணை (நிலை ) எண் . 178 , வருவாய்த் துறை , நாள் 20 ஏப்ரல் 2015 ] 
தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் , நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள நாமக்கல் வட்டத்தை நாமக்கல் , சேந்தமங்கலம் 
என இரண்டாகப் பிரித்து 2015 ஆம் ஆண்டு , ஏப்ரல் திங்கள் 20 - ஆம் நாளிலிருந்து நாமக்கல் நகரைத் தலைமையிடமாகக் 
கொண்ட நாமக்கல் வட்டமும் , புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட சேந்தமங்கலத்தை தலைமையிடமாகக் கொண்ட ( புதிய ) சேந்தமங்கலம் 
வட்டத்தையும் ஆட்சி எல்லைகளாக கொண்டு செயல்படும் . 
நாமக்கல் மாவட்டம் : 
வருவாய் கோட்டம் 

வட்டம் ஊராட்சி ஒன்றியம் 

குறுவட்டம் 


நாமக்கல் 


நாமக்கல் 


1 . நாமக்கல் (பகுதி ) 
2 . நாமக்கல் (பகுதி ) 
3 . நாமக்கல் (பகுதி ) 


1 . நாமக்கல் 
2 . நல்லிபாளையம் 
3 . கீரம்பூர் ( புதியதாக 

உருவாக்கப்பட்டது ) 
4 . மோகனூர் 
5 . வளையப்பட்டி 
6 . செல்லப்பம்பட்டி 
7 . புதுச்சத்திரம் 
1 . சேந்தமங்கலம் 


நாமக்கல் 


சேந்தமங்கலம் 


4 . மோகனூர் (பகுதி ) 
5 . மோகனூர் ( பகுதி ) 
6 . புதுச்சத்திரம் (பகுதி ) 
7 . புதுச்சத்திரம் (பகுதி ) 
1 . சேந்தமங்கலம் (பகுதி ) 

எருமப்பட்டி (பகுதி ) 

நாமக்கல் (பகுதி ) 
2 . சேந்தமங்கலம் (பகுதி ) 

புதுச்சத்திரம் (பகுதி ) 
3 . எருமப்பட்டி ( பகுதி ) 
4 . எருமப்பட்டி ( பகுதி ) 


2 . காளப்பநாயக்கன்பட்டி 


3 . எருமப்பட்டி 
4 . மேட்டுப்பட்டி (புதியதாக 

உருவாக்கப்பட்டது ) 
5 . அலங்காநத்தம் 


5 . எருமப்பட்டி (பகுதி ) 


124 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


அறிவிக்கை 2 
( அரசாணை (நிலை ) எண் . 178 , வருவாய்த் துறை , நாள் 20 ஏப்ரல் 2015 ) 
தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் , நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள நாமக்கல் வட்டத்தைப் பிரித்து 2015 ஆம் 
ஆண்டு , ஏப்ரல் திங்கள் 20 - ஆம் நாளிலிருந்து நாமக்கல் நகரை தலைமையிடமாக கொண்டு நாமக்கல் வட்டம் என்றும் சேந்தமங்கலத்தை 
தலைமையிடமாக கொண்டு சேந்தமங்கலம் என்றும் ஆட்சி எல்லைகளாகக் கொண்டு செயல்படும் . இப்பிரிவினையால் குடிமைப்பணி , 
குற்றவியல் , முறைமன்றங்கள் , பதிவுத்துறை மாவட்டம் மற்றும் ஊராட்சி ஒன்றிய நிர்வாக அமைப்பில் எவ்வித மாறுதலும் இராது . 

2 . நாமக்கல் வட்டத்தில் நாமக்கல் , நல்லிபாளையம் , கீரம்பூர் ( புதியதாக உருவாக்கப்பட்டது ) மோகனூர் , வளையப்பட்டி , செல்லப்பம்பட்டி 
மற்றும் புதுச்சத்திரம் குறுவட்டங்கள் அடங்கும் . 

3 . புதிய சேந்தமங்கலம் வட்டத்தில் உள்ளடங்கும் சேந்தமங்கலம் , காளப்பநாயக்கன்பட்டி , எருமப்பட்டி , மேட்டுப்பட்டி ( புதியதாக 
உருவாக்கப்பட்டது ) மற்றும் அலங்காநத்தம் ஆகிய குறுவட்டங்கள் மீது தற்போது நாமக்கல் வட்டாட்சியரால் கையாளப்படும் அதிகாரங்கள் 
இனி சேந்தமங்கலம் வட்டாட்சியரால் 2015 ஆம் ஆண்டு , ஏப்ரல் திங்கள் 20 - ஆம் நாளிலிருந்து கையாளப்படும் . 
சேந்தமங்கலம் வட்டம் : 
வ . எண் . உள்வட்டத்தின் பெயர் கிராம் எண் . 

வருவாய் கிராமத்தின் பெயர் 

(4 ) 
சேந்தமங்கலம் 

சேந்தமங்கலம் 
பச்சுடையாம்பட்டி 
பொட்டணம் 
கொண்டமநாயக்கன்பட்டி 
பெரியகுளம் 
பொம்மசமுத்திரம் 
அக்கியம்பட்டி 
பள்ளம்பாறை 
புதுக்கோம்பை 
பொன்னார்குளம் பிட் 1,3, 4 
பொன்னார்குளம் பிட் 2 
முத்துகாபட்டி 

சிதம்பரப்பட்டி 
காளப்பநாயக்கன்பட்டி 

பேளுக்குறிச்சி 
மேலப்பட்டி பிட் 2 
பள்ளிப்பட்டி 
கல்குறிச்சி 
உத்திரகிடிகாவல் 
ஈச்சம்பட்டி குரூப் 
காளப்பநாயக்கன்பட்டி 
துத்திக்குளம் 
நடுக்கோம்பை 
திருமலைகிரி 
வாழவந்திக்கோம்பை 

திருமலைப்பட்டி 
எருமப்பட்டி 

பவித்திரம் 
பவித்திரம் புதூர் 

வரகூர் 
101 

தேவராயபுரம் 

வரதராஜபுரம் 
103 

முட்டாஞ்செட்டி 
எருமப்பட்டி 
பொன்னேரி 
சிங்களங்கோம்பை 
தோட்டமுடையாம்பட்டி 
காவக்காரன்பட்டி 
கோணங்கிப்பட்டி 


ம்ம்ம் 


102 


98 


105 


May 6 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


125 


வ . எண் . 


உள்வட்டத்தின் பெயர் 


கிராம எண் . 


வருவாய் கிராமத்தின் பெயர் 


( 3 ) 


( 4) 


மேட்டுப்பட்டி 


106 
106 
109 
108 


அலங்காநத்தம் 


M . மேட்டுப்பட்டி 
அக்ரஹார மேட்டுப்பட்டி 
செவ்வந்திப்பட்டி 
வடவத்தூர் 
அக்ரஹார வாழவந்தி குரூப் 
M . திப்ரமாதேவி 
திப்ரமாதேவி அக்ரஹாரம் 
பொட்டிரெட்டிபட்டி 
அ .பாலப்பட்டி 
போடிநாயக்கன்பட்டி 
S . பழையபாளையம் 
சிவநாயக்கன்பட்டி 
அக்ரஹாரபழையபாளையம் 
கெஜகோம்பை 
புதுக்கோட்டை 
தூசூர் 
பெருமாபட்டி மேற்கு 
பெருமாபட்டி கிழக்கு குரூப் 
கெஜல்நாய்க்கன்பட்டி 
பொம்மசமுத்திரம் அக்ரஹாரம் 
ரெட்டிபட்டி 


நாமக்கல் வட்டம் : 


செல்லப்பம்பட்டி 


புதுச்சத்திரம் 


செல்லப்பம்பட்டி 
களங்காணி 
ஏஞர் 
தாளம்பாடி 
தத்தாத்திரிபுரம் குரூப் 
கரடிபட்டி குரூப் 
S . உடுப்பம் குரூப் 
மின்னாம்பள்ளி 
பாப்பிநாய்க்கன்பட்டி 
லக்கபுரம் குரூப் 
A . K . சமுத்திரம் 
பாச்சல் குரூப் 
கல்யாணி 
R . புளியம்பட்டி 
நவணி 
கதிராநல்லூர் 
தாத்தையங்கார்பட்டி 
கண்ணூர்பட்டி 
காரைக்குறிச்சி 
ச . நாட்டாமங்கலம் 
இராமநாய்க்கன்பட்டி 


126 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வ . எண் . 


கிராம் எண் . 


உள்வட்டத்தின் பெயர் 

( 2) 
மோகனூர் 


வலையப்பட்டி 


நாமக்கல் 


வருவாய் கிராமத்தின் பெயர் 

( 4) 
ஆரியூர் 
பேட்டப்பாளையம் 
மோகனூர் 
ராசிபாளையம் 
ஒருவந்தூர் 
குமரிபாளையம் 
அரசநத்தம் 
வலையபட்டி குரூப் 
நா .புதுப்பட்டி 
அரூர் 
ஆண்டாபுரம் 
ஆண்டாபுரம் அக்ரஹாரம் 
பரளி 
தோளுர் 
அணியாபுரம் 
சின்ன பெத்தாம்பட்டி 
லத்துவாடி 
தொட்டிப்பட்டி 
மரூர்பட்டி 
ஆவல்நாய்க்கன்பட்டி 
வீசாணம் 
விட்டமநாய்க்கன்பட்டி 
வேட்டாம்பாடி 
நாமக்கல் குரூப் 
வகுரம்பட்டி 
கொண்டிசெட்டிபட்டி 
பெரியப்பட்டி 
வசந்தபுரம் 
முதலைப்பட்டி 
சிலுவம்பட்டி 
மாரப்பநாய்க்கன்பட்டி 
நல்லிபாளையம் 
அக்ரஹாரம் அய்யம்பாளையம் 
சிங்கிலிப்பட்டி 
எர்ணாபுரம் 
தும்மங்குறிச்சி 
மேலப்பட்டி மேல்முகம் 
மிட்டா அணியார் 
ஜோடிகை அணியார் 
சர்வமாண்ய அணியார் 
காதப்பள்ளி 


நல்லிபாளையம் 


May 6 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


127 


வ .எண் . 


கிராம் எண் . 


உள்வட்டத்தின் பெயர் 

( 2 ) 


வருவாய் கிராமத்தின் பெயர் 


கீரம்பூர் 


கீரம்பூர் 
கோனூர் 
கீழ்சாத்தம்பூர் 
இராசாம்பாளையம் 
திண்டமங்கலம் 
பெரியகவுண்டம்பாளையம் 
தி . நல்லாகவுண்டம்பாளையம் 
நரவலூர் அக்ரஹாரம் 
நரவலூர் தொட்டிபாளையம் 


ரங்கப்பநாய்க்கன்பாளையம் 


வள்ளிபுரம் 


தளிகை 


இரா . வெங்கடேசன் , 

அரசு செயலாளர். 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


